உமாமஹேங்வராஷ்டகம்‌ 


உ 
சிவமயம்‌ 
ஸ்ரீ மஹாதேவ ஜயம்‌ 


| ணக ॥ 


॥ உமாமஹேஸஹ்வராஷ்டகம்‌ ॥ 
தமிழ்‌ உரை: 
தர்மக்ஞ, சிரோமணி, வித்யாவாசஸ்பதி, பிரம்மஸ்ரீ 
மாயூரம்‌ ராமநாத தீக்ஷிதர்‌ அவர்கள்‌ 


ளக எளி கன | 
னன்‌ என்‌ என்‌ THT: |? 
பிதாமஹமிரச்சே“த: ப்ரவீணகரபல்லவ | 

நமஸ்துப்‌*யம்‌ நமஸ்துப்‌*யம்‌ நமஸ்துப்‌*யம்‌ நமோநம: ॥ 1 


1. உலகத்தைப்‌ படைக்கும்‌ பிரும்ம தேவனின்‌ தலையைக்கிள்ளி எறிவதில்‌ 
திறமையுள்ள தளிர்‌ போன்ற கையை யுடைய தங்களுக்கு நமஸ்காரம்‌ நமஸ்காரம்‌ 
நமஸ்காரம்‌. 


ணன எர ணே af | 
ன்‌ என்‌ என்‌ NEAR ॥ 5 

நிறாம்ப“றாம்ப* ப்ரமுகன தை*த்யமிக்ஷ்ண த£க்ஷிணே | 
நமஸ்துப்‌*யம்‌ நமஸ்துப்‌*யம்‌ நமஸ்துப்‌*யம்‌ மஹேஸ்வரி ॥ 2 


2. நிசும்பன்‌ சும்பன்‌ முதலிய அசுரர்களை சிக்ஷிப்பதில்‌ திறமையுள்ள அம்பிகே! 
உனக்கு நமஸ்காரம்‌ நமஸ்காரம்‌ நமஸ்காரம்‌. 


உமாமஹேல்வராஷ்டகம்‌ 


NTT எனா: TTT | 
என்ன்‌ என்‌ என்‌ எர ॥ 3 

மைலராஜஸ்ய ஜாமாத: மறிரேகா:£வதம்ஸக | 
நமஸ்துப்‌*யம்‌ நமஸ்துப்‌*யம்‌ நமஸ்துப்‌*யம்‌ மஹேஸ்வர ॥ 3 


3. மலையரசனின்‌ மருமகனே, சந்திரகலையை சிரோ பூஷணமாய்க்‌ கொண்ட 
வரே, உமக்கு நமஸ்காரம்‌ நமஸ்காரம்‌ நமஸ்காரம்‌. 
அஎளன? எ: ராணா | 
என்‌ TA ஏர்‌ WEA | 5 
மைலராஜாத்மஜே மாத: மாதகும்ப*னிபஃப்ரபே* | 


நமஸ்துப்‌*யம்‌ நமஸ்துப்‌*யம்‌ நமஸ்துப்யம்‌ மஹேஸ்வரி ॥ 4 


4. மலைரசனின்‌ மகளே! தங்கம்‌ போன்ற காந்தியுள்ளவளே உலகத்திற்குத்‌ 
தாயே உனக்கு நமஸ்காரம்‌ நமஸ்காரம்‌ நமஸ்காரம்‌. 
ATTA ஊர்‌ எனா எ | 
ட ௮ ௮ ட ௮ டே 
என்‌ என்‌ என்‌ WEE ॥ 6 
பூ*தநாத* புராராதே பு*£ஜங்கா£க்ருத பூஷண | 


நமஸ்துப்‌*யம்‌ நமஸ்துப்‌*யம்‌ நமஸ்துப்‌*யம்‌ மஹேஸ்வர ॥ 5 


5. பூதங்களுக்கு நாதனே! த்ரிபுரர்களை அழித்தவரே ஸர்ப்பத்தை அணியாய்க்‌ 
கொண்டவரே! உமக்கு நமஸ்காரம்‌ நமஸ்காரம்‌ நமஸ்காரம்‌. 
ரானார்‌ UTR | 
என்‌ TAT எரர்‌ WEAR | 6 
பாத*ப்ரணதப*க்தானாம்‌ பாரிஜாதகு“ணாதி*கே | 


நமஸ்துப்‌*யம்‌ நமஸ்துப்‌*யம்‌ நமஸ்துப்‌*யம்‌ மஹேஸ்வரி ॥ 6 


6. உனது பாதத்தில்‌ விழுந்து சேவிக்கும்‌ பக்தர்களுக்கு பாரிஜாதமென்ற கற்பக 
மரத்தை விட அதிகம்‌ கொடுப்பவளே! உனக்கு நமஸ்காரம்‌ நமஸ்காரம்‌ நமஸ்காரம்‌. 
எள வா்‌ எள ன | 
னன்‌ என்‌ என்‌ NEAT | 6 
ஹாலாஸ்யேற த:யாமூர்தே ஹாலாஹலலஸத்‌:க:ல | 
நமஸ்துப்‌*யம்‌ நமஸ்துப்‌*யம்‌ நமஸ்துப்‌*யம்‌ மஹேஸ்வர ॥ 7 


உமாமஹேங்வராஷ்டகம்‌ 


7. ஹாலாஸ்ய கக்ேத்திரமாகிய மதுராபுரிக்கு அரசனே தயையே உருவான 
வரே ஆலாஹலம்‌ என்ற விஷத்தினால்‌ விளங்கும்‌ கழுத்தை உடையவரே உமக்கு 
நமஸ்காரம்‌ நமஸ்காரம்‌ நமஸ்காரம்‌. 

ர எ கன | 
THETA என்‌ TATA NEAT ॥ < 
நிதம்பி£னி மஹேமஸ்ய கத*ம்ப*வனனாயிகே | 


நமஸ்துப்‌*யம்‌ நமஸ்துப்‌*யம்‌ நமஸ்துப்‌“யம்‌ மஹேஸ்வரி ॥ 8 


8. பரமேச்வரனின்‌ தர்மபத்னியே கதம்ப (அடம்ப) காட்டில்‌ வசிப்பவளே 
உனக்கு நமஸ்காரம்‌ நமஸ்காரம்‌ நமஸ்காரம்‌. 


சுபம்‌ 


